FOLLOW - UP 


LEADER S MANUAL 


தலைவா கையேடு 


TRANSLATION: 


E.RAVIKUMAR 

JEYA COTTAGE 
VAZHATHOTTOM 
PALLIADY P.P., 
KANYAKUMARI DISTRICT 
TAMIL NADU 

SOUTH INDIA - 629 169 


https://www.tamilchristianassembly.com 


தலைவர்‌ கையேடு 


புதிய விசுவாசியை விசுவாசத்தில்‌ உறுதியாக வளர்ப்பது மிக முக்கியமாகும்‌. 
ஆவிக்குரிய விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதும்‌, பிரச்சனைகளுக்கு 
ஆலோசனை வழங்குவதும்‌, கிறிஸ்தவ வாழ்வில்‌ மிக அத்தியாவசிய ஒன்றாகும்‌. 
ஒருவர்‌ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய்‌ ஏற்றுக்கொண்ட உடனே, இவர்‌ 
கிறிஸ்தவ வாழ்வில்‌ எல்லாவற்றையும்‌ தெரிந்துகொண்டார்‌ என்பது ஆகிவிடாது. 
படிப்படியாக அவர்‌ தன்னுடைய புதிய விசுவாச ஜீவியத்தை குறித்து ஏராளமாக 
அறிந்து கொள்ளவேண்டியது உள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக தெளிவுற 
அறிந்துகொள்கின்ற பொழுது புதிய விசவாசி கிறிஸ்தவ வாழ்வில்‌ 
அடிப்படையாகக்‌ காணப்படுகின்ற விசுவாச வாழ்வில்‌ உறுதியாக நிலைத்திருப்பார்‌ 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 


ஒவ்வொரு புதிய விசுவாசியும்‌ கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ முதிர்ச்சியை 
அடையவேண்டும்‌. இல்லையென்றால்‌ தான்‌ துவங்கிய புதிய வாழ்வு இடையில்‌ 
தடம்‌ புரண்டதாகிவிடும்‌. ஆகவே இவர்களை கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ 
உறுதிப்படுத்தவேண்டியது நம்‌ தலையாய கடமையாகும்‌. இக்‌ கையேடு, ஒரு 
முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவ விசுவாசி இப்படிப்பட்ட இளம்‌ விசுவாசிகளை 
கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ உறுதியாக வளர்ப்பது எப்படி என்பதை விளக்குகிறது. 
இம்‌ முதிர்ச்சியான விசுவாசியை இக்‌ கையேட்டில்‌ “தலைவர்‌” , “ஆலோசகர்‌” 
என்ற கூறப்பட்டுள்ளது. இவர்கள்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிக்கு 
வேதாகம பாடங்கள்‌ மூலம்‌ கிறிஸ்தவ விசுவாசத்தின்‌ அடிப்படை அம்சங்களைக்‌ 
கற்றுக்கொடூப்பார்கள்‌. இதற்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இப்பணியைச்‌ 
செய்யவேண்டும்‌. ஆண்‌ விசுவாசிக்கு ஆணும்‌ பெண்‌ விசுவாசிக்கு பெண்ணும்‌ 
ஆலோசனை கூறவேண்டும்‌. 


ஆலோசனை வழங்குவதால்‌ உள்ள பயன்கள்‌: 
1. புதிய விசுவாசி விசுவாசத்தில்‌ நன்முறையில்‌ வளருவார்‌. 


2. அவர்களுடைய சந்தேகங்கள்‌ களையப்படும்‌. 
3. கிறிஸ்துவோடும்‌, சபையோடும்‌, உண்மையான ஐக்கியம்‌ ஏற்படும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 1 
தேவனுடைய பிள்ளையாகுதல்‌ 


1. நற்செய்தியை அல்லது சுவிசேஷத்தை மாணவர்கள்‌ அல்லது புதிய விசுவாசி 
உண்மையாகவே புரிந்துள்ளாரா என்பதை அறிய பல கேள்விகள்‌ 
கேட்கப்பட்டுள்ளது. அவர்கள்‌ சரியாக சுவிசேஷத்தைப்‌ புரிந்து 
கொள்ளவில்லையென்றால்‌ இவற்றை தெளிவாக கற்றுக்கொடுக்கவும்‌. 
கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்குச்‌ சரியாகப்‌ பதில்‌ அளித்த பின்னர்தான்‌ அடுத்த 
பாடத்திற்கு செல்லவும்‌ ! 


2. ரோமர்‌ 10:9 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
3. பாவமான எந்த செயல்களிலிருந்தும்‌ விலகிவிட வற்புறுத்தவும்‌. 


எதையாவது ஈடுசெய்ய வேண்டியது உண்டென்றால்‌ அப்படிச்‌ செய்ய வலியுறுத்த 
வேண்டும்‌. (லூக்‌.19:8) 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 2 

இரட்சிப்பின்‌ நிச்சயத்துவம்‌ 
1. புதிய விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ நடந்தவற்றைக்‌ குறித்து அவரிடத்தில்‌ 
கேட்டு தெரிந்து கொள்ளவும்‌, ஏதாவது கஷ்டமோ, பிரச்சனையோ 


இருக்குமானால்‌ அவரோட சேர்ந்து ஜெபிக்கவும்‌ (வாரத்திற்கு ஒருமுறை புதிய 
விசுவாசியைச்‌ சந்திக்கவேண்டும்‌) 


2. 1.யோவான 5:13 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. நமக்கு இப்பொழுது நித்திய 
ஜீவன்‌ இலவசமாக கிறிஸ்துவின்‌ மூலம்‌ கிடைத்திருக்கிறது என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டூமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌. “அறியவும்‌” என்ற 
வார்த்தையை வலியுறுத்தி கூறவும்‌. 


3. நாம்‌ அறியவும்‌ என்ற வார்த்தை சுவிசேஷத்தையும்‌, கிறிஸ்து சிலுவையில்‌ 
செய்து முடித்த வேலையும்‌ உறுதியான முறையில்‌ அறிவதாகும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 3; 


ஞானஸ்நானம்‌ 


1. இயேசு கிறிஸ்துவில்‌ உள்ள இரட்சிப்பில்‌ விசுவாசம்‌ கொண்டு, அதன்பின்‌ 
அந்த இரட்சிப்பை வெளிப்படையாக அறிக்கையிடூுவது ஞானஸ்நானம்‌ ஆகும்‌. 


2. அப்போஸ்தலர்‌ 2:41, மத்தேயு 28:19 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
ஞானஸ்நானம்‌ தேவனுடைய கட்டளை என்பதை வலியுறுத்தி கூறவும்‌. உள்ளான 
மனதில்‌ ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படையாக அறிக்கை பண்ணல்‌ 
ஞானஸ்நானம்‌ ஆகும்‌. ரோமர்‌ 6:3-5 கூறுகிறது: நாம்‌ புதிதான ஜீவனுள்ளவராய்‌ 
நடந்துகொள்ளும்படிக்கு கிறிஸ்துவுடனேகூட அடக்கம்பண்ணப்பட்டு, அவரோடு 
உயிர்த்தெழுந்ததே ஞானஸ்நானத்தின்‌ அடையாளமாகும்‌. 


3. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில்‌ உள்ள, கீழ்ப்படிதலான ஜீவியத்தின்‌ 
முக்கியத்துவத்தை வலியுறுத்திக்‌ கூறவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 4: 


தேவனோடு நேரம்‌ செலவிடல்‌ 


1. புதிய விசுவாசி தேவனுடைய வார்த்தையை (பரிசுத்த வேதாகமம்‌) நன்றாக 
தெரிந்து கொள்ளவேண்டியது மிக முக்கியமாகும்‌. எனவே ஒவ்வொரு நாளும்‌ 
வேதத்தில்‌ ஒரு பகுதியை வாசித்து தியானிக்க நாம்‌ வலியுறுத்த வேண்டும்‌. 
முதலில்‌ யோவான்‌ சுவிசேஷத்தைப்‌ படிப்பது நல்லது. யோவான்‌ எழுதிய 
முதலாம்‌ நிருபத்தைப்‌ படிப்பதும்‌ நல்லது. 


2. இப்பாடத்தின்‌ முக்கிய நோக்கம்‌ என்னவென்றால்‌ ஒவ்வொரு புதிய 
விசுவாசியும்‌ தினந்தோறும்‌ தேவனுடன்‌ தொடர்புகொள்ளல்‌ மிக அவசியம்‌ 
என்பதை அவர்‌ மனதில்‌ பதிய வைப்பதாகும்‌. அதிகாலை நேரம்‌ இதற்கு தகுந்த 
நேரமாகும்‌. வேதத்தை வாசிப்பது, தேவன்‌ கூறுவதைக்‌ கேட்பதாகும்‌. (மத்‌.4:4). 
ஜெபம்‌ பண்ணுவது அவரோடு பேசுவதாகும்‌ (சங்‌.5:3). தேவனைத்‌ துதிப்பதும்‌, 
பிறருக்காக வேண்டுதல்‌ செய்வதன்‌ மூலமும்‌ நாம்‌ தேவனோடு நேரத்தை 
செலவிடமுடியும்‌. 


3. யோசுவா 1:8, மாற்கு 1:35 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. இயேசு கிறிஸ்து 
அதிகாலையில்‌ எழும்பி தன்‌ பிதாவோடூ நேரத்தைச்‌ செலவிட்டார்‌. கிறிஸ்துவே 
அப்படி செய்தார்‌ என்றால்‌, நமக்கு இது மிகவும்‌ அவசியமாகும்‌. ஒவ்வொரு 
நாளையும்‌ நாம்‌ இப்படி துவக்குவோம்‌ என்றால்‌ அந்த நாள்‌ ஆசீர்வாதமாக 
இருக்கும்‌. 

4. ஒவ்வொரு வாரமும்‌ நீங்கள்‌ புதிய விசுவாசியோடூ சந்திக்கும்பொழுது தேவன்‌ 


தன்னுடைய வார்த்தையின்‌ மூலம்‌ உங்களோடூ பேசியதை 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 5: 
ஜெபிக்கக்‌ கற்றுக்கொள்ளல்‌ 


1. உறுதியான ஜெப வாழ்வின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பற்றிக்‌ கூறுவது 
இப்பாடத்தின்‌ நோக்கமாகும்‌. ஜெபம்‌ பண்ணுவதற்கான சூழ்நிலை, தடைகள்‌ 
ஆகியவற்றை எளிய முறையில்‌ இப்பாடம்‌ போதிக்கிறது. மேலும்‌ பல வகையான 
ஜெபங்களைப்‌ பற்றி இது கூறுகிறது. துதித்தல்‌, நன்றிகூறல்‌, மன்னித்தல்‌, 
பிறருக்காக வேண்டுதல்‌ செய்தல்‌, தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுதல்‌ 
செய்தல்‌ ஆகிய ஜெபங்கள்‌ இதில்‌ அடங்கும்‌. 


2. மத்தேயு 7:7 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. கேளுங்கள்‌, தேடுங்கள்‌, தட்டுங்கள்‌ 
என்ற வினைச்சொற்கள்‌ தொடர்ந்து கேட்டல்‌, தேடுதல்‌, தட்டுதலைக்‌ குறிக்கும்‌. 


3. புதிய விசுவாசியோடு ஜெபம்‌ பண்ணும்போது வாய்திறந்து சத்தமாக 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. அப்பொழுது ஜெபம்‌ பண்ணுவது எப்படி என்பதை அவர்‌ 
கற்றுக்கொள்வார்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடல்‌ 6 


வெற்றிகரமாக கிறிஸ்தவ வாழ்வு வாழ்தல்‌ 


1. ஒவ்வொரு வாரமும்‌ புதிய விசுவாசியைச்‌ சந்திக்கின்ற பொழுது அவரின்‌ 
வாழ்க்கையில்‌ சம்பவித்தவைகளைக்‌ கேட்டு அறிந்துகொள்ள வேண்டும்‌. இதன்‌ 
மூலம்‌ நீங்கள்‌ அவரை உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்தில்‌ உற்சாகம்‌ 
ஊட்டியும்‌, ஆலோசனை வழக்கவேண்டிய இடத்தில்‌ ஆலோசனை வழங்கவும்‌ 
முடியும்‌. 


2. யோவான்‌ 10:10 ன்‌ பிற்பகுதி, 1.கொரிந்தியர்‌ 10:13 யை மனப்பாடம்‌ 
செய்யவும்‌. 


3. கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ தோல்விக்கான சாத்தியக்‌ கூறுகள்‌ இருந்தாலும்‌ 
(1.யோவான்‌ 1:9) சாதாரணமாக மறுபடி பிறந்த விசுவாசியின்‌ வாழ்வு 
வெற்றிகரமாகவே இருக்கிறது. ஏனென்றால்‌ கிறிஸ்து நம்‌ சார்பாகவே வெற்றி 
பெற்றுள்ளார்‌. நம்முடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 
உதவிசெய்வது நம்‌ உள்ளில்‌ வாசம்பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர்‌ 
(ரோ.8:9,11). இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிற வேண்டுதல்‌ (எபி.7:25). 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 7 


தேவனோடு ஐக்கியப்படல்‌ 


1. புதிய விசுவாசி கிறிஸ்துவின்‌ மீது கொண்டுள்ள விசுவாசத்தின்‌ தன்மையை 
சோதித்துப்‌ பார்ப்பது இப்பாடத்தின்‌ நோக்கமாகும்‌. 1.யோவான்‌ 2:3-5, 1.யோவான்‌ 
3:4-10 அகிய வசனங்களை மனதில்‌ கொண்டு இப்‌ பாடத்தைக்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 


2. தேவனுடைய பிள்ளை என்ற முறையில்‌ அவரோடு உள்ள உறவுக்கும்‌, 
கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற முறையில்‌ தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும்‌ 
வேறுபடுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 


3. தேவனோடூள்ள ஐக்கியம்‌ முறிந்துபோனால்‌, உண்மையான மனந்திரும்புதல்‌ 
மூலம்‌ மீண்டும்‌ ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும்‌. மனந்திரும்புதல்‌ என்றால்‌ 
தவறை விட்டு தேவனுக்கு நேராக திரும்புவதைக்‌ குறிக்கிறது. 
தேவனிடத்திலிருந்து எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, நாம்‌ பிறரை 
மன்னிப்பது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்ளல்‌ மிக அவசியமாகும்‌. 


4. நீதிமொழிகள்‌ 28:13 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 8 

உங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 
1. நம்முடைய வாழ்க்கையில்‌ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவற்றை 
நம்‌ வாழ்வில்‌ எல்லா பகுதியிலும்‌ கடைப்பிடித்து இயேசு கிறிஸ்துவே நம்‌ 
வாழ்வின்‌ தேவன்‌ என்பதை வலியுறுத்துவது இப்பாடத்தின்‌ நோக்கமாகும்‌. 
2. தேவனுடைய சித்தத்திற்கு ஒவ்வொரு நாளும்‌ கீழ்ப்படிதல்‌ அவசியமாகும்‌. 


3. லூக்கா 6:46 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. தினந்தோறும்‌ நம்முடைய 
வாழ்க்கையில்‌ தேவவசனத்தைக்‌ கடைப்பிடிப்பது எப்படி என்பதை விவாதிக்கவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 9 


உங்கள்‌ ஆவிக்குரிய குடும்பம்‌ ஸ்தல சபையே 
1. ஸ்தல சபையின்‌ முக்கியத்துவத்தைக்‌ கூறுவது இப்பாடத்தின்‌ நோக்கமாகும்‌. 
இது மறுபடி பிறந்த விசுவாசிகளின்‌ கூட்டமாகும்‌. ” சத்தியத்திற்கு தூணும்‌ 
ஆதாரமுமாயிருக்கிறது” (1.தீமோ.3:15) 


2. அப்போஸ்தலர்‌ 2:42ன்‌ படி ஸ்தல சபையின்‌ செயல்பாடுகளை அறிந்து 
கொள்ளவும்‌. அதே வசனத்தை மனப்பாடம்‌ செய்யவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 10 


நித்திய ஜீவனின்‌ வழியைக்குறித்து பிறரோடூ பகிர்ந்து 
கொள்ளல்‌ 


1. ஒவ்வொரு விசுவாசியம்‌ பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்வது மிக முக்கிய 
கடமையாகும்‌. பிறர்‌ மத்தியில்‌ நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியமாக 
இருக்கவேண்டும்‌. 

2. ஒவ்வொரு விசுவாசியும்‌ வேதத்தை திறந்து இரட்சிக்கப்படுவதற்கான வழியைப்‌ 
போதிக்க தகுதி பெற்றிருக்கவேண்டூம்‌. மேலும்‌ கிறிஸ்து எப்படி அவர்கள்‌ 
வாழ்வினை மாற்றினார்‌ என்பதைச்‌ சாட்சி கொடுக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 


3. 1.யோவான்‌ 5:12, அப்போஸ்தலர்‌ 1:8 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 11 


பரிசுத்த ஆவியால்‌ கட்டூப்படல்‌ 


1. நமக்குள்‌ வாசம்‌ பண்ணுவதற்குத்‌ தேவனால்‌ கொடுக்கப்பட்டவர்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ என்பதை ஒவ்வொரு விசுவாசியம்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ திரித்துவத்தில்‌ ஒருவர்‌ ஆவார்‌. (பிதா, குமாரன்‌, பரிசுத்த 
ஆவி. 


2. பரிசுத்த ஆவியானவரின்‌ வழி நடத்தலுக்கும்‌, விருப்பத்திற்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


3. ரோமர்‌ 8:9, எபேசியர்‌ 5:18 ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 


4. தேவன்‌ ஒருவருடைய வாழ்க்கையில்‌ கிரியை செய்வது குறித்தும்‌, பரிசுத்த 
ஆவியானவருடைய கட்டூப்படல்‌ குறித்தும்‌ விவாதிக்கவும்‌. 


https://www.tamilchristianassembly.com 


பாடம்‌ 12 


தேவனுடைய சித்தம்‌ செய்தல்‌ 


1. ஏராளமான விசுவாசிகள்‌, தங்கள்‌ வாழ்வில்‌ தேவனுடைய சித்தம்‌ என்ன 
என்பதைக்‌ குறித்து கேள்வி எழுப்புகின்றனர்‌. தேவனுடைய சித்தம்‌ வேதத்தில்‌ 
வெளிப்படுத்தப்பட்டூள்ளது. 


2. நீதிமொழிகள்‌ 3:5-6 ஜ மனப்பாடம்‌ செய்யவும்‌. தேவனுடைய சித்தத்தை 
அறிவதற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்‌ அவசியம்‌ என்பதை 
விவாதிக்கவும்‌. 


3. தேவனுடைய சித்தம்‌ வேதத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால்‌ தேவனுடைய 
வார்த்தையை அறிவதிலும்‌ அவற்றிற்குக்‌ கீழ்ப்படிவதிலும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. சூழ்நிலையின்‌ அடிப்படையில்‌ மனதில்‌ தோன்றுகிற 
எண்ணங்கள்‌ தேவனுடைய சித்தமல்ல. தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
அனுபவத்தை விளக்குவதாக இருக்கிறத. ஆனால்‌ நம்முடைய அனுபவங்கள்‌ 
நாம்‌ எதை செய்யவேண்டும்‌ எதைச்‌ செய்யக்கூடாது என்று கூறி தேவனுடைய 
வார்த்தையை மாறுபாடாக அர்த்தம்‌ கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆசையை 
உறுதிப்படுத்தவதற்கு தேவனுடைய வார்த்தையை மாறுபாடாக வியாக்கியானம்‌ 
செய்யக்கூடாது. 


https://www.tamilchristianassembly.com 


